© 


தமிழ்நாடு அரசு 

2011 


[ Regd . No . TNICCN / 467/ 2009 - 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
( விலை : ரூ . 1 . 60 காசு 


* * 


* 


தமிழ்நாடு அரசிதழ் 


நாம் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மையே வெ 


வல்லும் 


எண் 20 ] 


சென்னை, புதன்கிழமை , ஜூன் 1 , 2011 
வைகாசி 18 , திருவள்ளுவர் ஆண்டு - 2042 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கை 
( அரசாணை ( ப ) எண் 3 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , நாள் : 17 பிப்ரவரி 2011.) 
1948ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11 /1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) 
உட்பிரிவின் ( a ) பகுதி மற்றும் மேற்சொன்ன சட்டத்தின் 5ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவின்படியும் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டும் , மேற்சொன்ன சட்டத்தின் 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் ( a ) பகுதியின் கீழ் , நியமிக்கப்பட்டுள்ள 
குழுவின் ஆலோசனையை கருதிப் பார்த்த பின்னரும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் காளான் வளர்ப்பு 
மற்றும் துணைப்பணிகளில் , வேலையில் அமர்த்தப்பட்டுள்ளவர்களும் , கீழ்க்காணும் விவர அட்டவணையின் (2 ) நெடும்பத்தியில் 
குறிப்பிடப்பட்டுள்ள வகையைச் சேர்ந்தவர்களுமாகிய பணியாளர்களுக்கு வழங்கத்தக்க குறைந்த அளவு ஊதியங்களை , அந்த விவர 
அட்டவணையின் ( 3) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் நிர்ணயிக்கிறார் . 
( 2 ) இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 


விவர அட்டவணை 


காளான் வளர்ப்பு மற்றும் துணைப்பணிகளில் வேலைவாய்ப்பு 


தொடர் எண் 


பணியாளர் வகை 


குறைந்த அளவு அடிப்படை ஊதியங்கள் 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


மண்ட 


லம் - 1 


மண்ட 


லம் - 2 


மண்ட 


லம் - 3 


பதவித்தரம் எண் 1 


மேற்பார்வையாளர்கள் 


ரூ . 6 ,500 


ரூ . 6 , 450 


ரூ . 6 , 400 


பதவித்தரம் எண் 2 


கணக்காளர் 


ரூ . 5 ,500 


ரூ . 5 , 450 


ரூ . 5 , 400 


மின்கம்மியர் 
பாப்கேட் ஆபரேட்டர் (Bobcat ) 
வளர்ப்போர் 


DTP -|| -2 - 20 (T Sup ) - 1 


[ 1 ] 


தொடர் எண் 


பணியாளர் வகை 


குறைந்த அளவு அடிப்படை ஊதியங்கள் 


( 1) 


( 3) 


மண்ட 


லம் - 1 


| மண்ட 


லம் - 2 


மண்ட 


லம் - 3 


பதவித்தரம் எண் 3 


* 


ஓட்டுநர்கள் 
ஆய்வுக்கூட தொழில்நுட்ப வல்லுநர் 
பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள் 


ரூ . 4 , 800 


ரூ . 4 , 750 


ரூ . 4 , 700 


ல் 


பதவித்தரம் எண் 4 


பயிற்சி பெறாத தொழிலாளர்கள் 


காவலர் 


ரூ . 3,550 


ரூ . 3, 430 


ரூ . 3, 380 


தொடர் எண் 


பணியின் வகைப்பாடு மற்றும் 
பணியாளர்களின் பதவித்தரம் 


குறைந்த அளவு அடிப்படை ஊதியங்கள் 

(நாளொன்றுக்கு ) 


E 


- 


ஸ் 


ம்ம்ம் 


முளை அமைக்கும் தொழிலாளர்கள் 

( I டர்னிங் , || டர்னிங் , III டர்னிங் ) 
பங்க்கர் இயக்கம் 

( பங்க்க ர் - 1 , பங்க்க ர் -II , பங்க்க ர் -III ) 
காளான் கருவிழைகளை கலக்குதல் 
பிளஸ்ஸிங் செய்முறை 
பொதித்தல் 

ரூ . 130 
கொய்தல் 
சிப்பம் செய்தல் 
நீர் தெளித்தல் 
அடைத்தல் 
ஏனைய பொதுவான தொழிலாளர்கள் 
( மேற்சொன்ன எந்தவொரு பதவித்தரத்தின் 

கீழும் வராதவர்கள்) 
விளக்கங்கள் : - அகவிலைப்படி : -- 

( 0) அகவிலைப்படியானது 2008ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் விலைப்புள்ளி குறியீட்டு எண்ணினை 
அடிப்படையாகக் கொண்டு ( அதாவது , 1982ஆம் ஆண்டில் , 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு 670 புள்ளிகள் ) 
வழங்கப்பட வேண்டும் . மேற்கூறிய 670 புள்ளிகளுக்கு மேல் உயரும் . ஒவ்வொரு புள்ளிக்கும் மாதமொன்றுக்கு அகவிலைப்படியாக 
ரூபாய் 5 .00 ( ரூபாய் ஐந்து மட்டும் ) வழங்கப்பட வேண்டும் . 

(i ) இந்த அகவிலைப்படி வீதமானது , முந்தைய 12 மாதங்களுக்கான , அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை நுகர்வோர் 
சராசரி விலைப்புள்ளி குறியீட்டு எண்ணின் அடிப்படையில் , ஒவ்வோராண்டும் ஏப்ரல் முதல் தேதியிலிருந்து கணக்கிடப்பட வேண்டும் . 
மற்றும் 

( i) முந்தைய ஆண்டின் , அதாவது ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான நுகர்வோர் விலைப்புள்ளி சராசரி குறியீட்டு 
எண்ணை அடிப்படையாக கொண்டு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து அகவிலைப்படியின் 
முதல் கணக்கீடு செயலுக்கு வரும் . 
( 2 ) வகைப்படுத்தப்பட்ட மண்டலங்கள் பற்றிய விவரம் வருமாறு : 

(0) மண்ட லம் - 1 

அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் ஆகியவை இதில் அடங்கும் . 
(ii ) மண்ட லம் - 2 

நகரியங்கள் , மூன்றாம் நிலை நகராட்சிகள் , பாளையங்கள் ஆகியவை இதில் அடங்கும் . 


(ii ) மண்ட லம் - 3 
மேலே குறிப்பிடப்பட்டுள்ள (1) , (2 ) ஆகிய மண்டலங்களில் குறிப்பிட்டுள்ள அனைத்துப் பகுதிகள் நீங்கலாக ஏனைய 

அனைத்துப் பகுதிகளும் இதிலடங்கும் . 


3 . ஒரே தன்மையுடைய வேலைசெய்யும்போது , ஊதியம் வழங்குவதில் ஆண் / பெண் தொழிலாளர்களுக்கிடையே வேறுபாடு 
காட்டக் கூடாது . 
4 . நாட்கூலியை கணக்கிட , மாத ஊதியத்தை 26ஆல் வகுக்க வேண்டும் . 
5 . மாதாந்திர ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு , நாட்கூலி வீதத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 

6 . மொத்த ஊதியம் என்பது அதாவது , அடிப்படை ஊதியங்கள் மற்றும் அகவிலைப்படி ஆகியவை , இந்த அறிவிக்கையின் 
இணக்க செயல்நோக்கத்திற்கான அளவுகோலாக இருக்க வேண்டும் . 

7 . இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் , தற்போதுள்ள ஊதியங்கள் கூடுதலாக இருந்தால் 
அந்தக் கூடுதல் ஊதியமே தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


ட்டி . பிரபாகரராவ் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 
செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


